தடுப்பு ஊசிகளும்‌ தடுமாறும்‌ விசுவாசிகளும்‌ 
வேதஆராய்ச்சியாளர்‌ எம்‌.எஸ்‌.வசந்தகுமார்‌ 
இரண்டாம்‌ பகுதி: அவிசுவாசத்தின்‌ அடையாளமா? 


கொரோனா தடூப்பு ஊசிகள்‌ அந்திகிறிஸ்துவின்‌ அடையாளம்‌ அல்ல என்பதை அறிந்துள்ள 
கிறிஸ்தவர்களிலும்‌ பலர்‌ இதைப்பற்றிய தடூமாற்றத்துடனேயே இருக்கின்றனர்‌. ஏனெனில்‌, 
இவர்கள்‌ இதை அவிசுவாசத்தின்‌ அடையாளமாகக்‌ கருதுகின்றனர்‌. அதாவது, தேவனே 
நம்முடைய பரம வைத்தியராக இருப்பதினால்‌, மருந்துகள்‌ அல்ல தேவனே சுகம்‌ கொடுப்பவர்‌ 
என்பதினால்‌, கொரோனா தொற்றுவதைத்‌ தடுப்பதற்கு ஊசிகள்‌ போடுவது அவிசுவாசத்தின்‌ 
அடையாளமாக இருப்பதாக இவர்கள்‌ கருதுகின்றனர்‌. மேலும்‌, கொரோனாவுக்கு மாத்திரமல்ல, 
எந்த ஒரு வியாதிக்கும்‌ மருந்துகள்‌ எடுப்பதையும்‌ மருத்துவரின்‌ உதவியை நாடூவதையும்‌ 
இவர்கள்‌ அவிசுவாசத்தின்‌ அறிகுறியாகவே பார்க்கின்றனர்‌. ஆனாலும்‌, இவர்கள்‌ தங்களுடைய 
பிள்ளைகளுக்கு எல்லாவிதமான தடுப்பு ஊசிகளையும்‌ போட்டுள்ளனர்‌. மேலும்‌, தங்களுக்குப்‌ 
பார்வைக்‌ குறைவு ஏற்பட்டால்‌ மூக்குக்‌ கண்ணாடிகளுடனும்‌, இடைக்கிடையே எவருக்கும்‌ 
தெரியாமல்‌ மருந்துகளை உபயோகிக்கிறவர்களாகவுமே இருக்கின்றனர்‌. இதனால்‌, மருந்துகள்‌ 
எடுப்பதையும்‌ மருத்துவரின்‌ உதவியை நாடூவதையும்‌ அவிசுவாசத்தின்‌ அடையாளம்‌ என்று 
கூறுபவர்களின்‌ போதனைகள்‌ முரண்பாடானவைகளாக உள்ளன. எனினும்‌, நாம்‌ மருந்துகள்‌ 
எடுத்தாலும்‌, தேவனே நமக்கு சுகம்‌ கொடுக்கிறவராக இருப்பதினால்‌, தேவன்‌ நமக்கு எவ்வாறு 
சுகம்‌ கொடுக்கின்றார்‌ என்பதையும்‌, தடுப்பு ஊசிகள்‌ போடுவது அல்லது மருந்துகள்‌ எடுப்பது 
அவிசுவாசத்தின்‌ அடையாளமா? என்பதையும்‌ வேதாகமத்தின்‌ வெளிச்சத்தில்‌ ஆராய்ந்து பார்க்க 
வேண்டியது அவசியமாய்‌ உள்ளது. 


தேவனே நம்முடைய பரிகாரியாக (வைத்தியராக) இருந்து நமக்கு சுகம்‌ கொடுக்கின்றபோதிலும்‌, 
(யாத்‌.15:26)' மனிதர்களுக்கு அவர்‌ சுகம்‌ கொடுக்கும்‌ முறைகள்‌ வித்தியாசமாக இருப்பதை 
வேதாகமம்‌ அறியத்தருகின்றது. ஏனெனில்‌, தேவன்‌ சில நேரங்களில்‌ உடனடியாகவும்‌ 
முழுமையாகவும்‌ சுகம்‌ கொடுக்கின்ற போதிலும்‌, சில நேரங்களில்‌ படிப்படியாக சுகம்‌ 
கொடுப்பவராகவும்‌ இருக்கின்றார்‌. இயேசுகிறிஸ்துவும்‌ இவ்வுலகில்‌ வாழ்ந்த காலத்தில்‌, 
பெரும்பாலான சந்தர்ப்பங்களில்‌ உடனடியாகவும்‌ முழுமையாகவும்‌ வியாதியஸ்தரை 
சுகப்படூத்திய போதிலும்‌, சில நேரங்களில்‌ படிப்படியாக சுகம்‌ கொடுக்கிறவராக இருந்தார்‌. 
இதனால்தான்‌, பெத்சாயிதா என்னும்‌ பட்டணத்தில்‌ ஒரு குருடனை இயேசுகிறிஸ்து 
சுகப்படூத்தியபோது, “குருடனுடைய கையைப்‌ பிடித்து, அவனைக்‌ கிராமத்துக்கு வெளியே 
அழைத்துக்கொண்டுபோய்‌, அவன்‌ கண்களில்‌ உமிழ்ந்து, அவன்மேல்‌ கைகளை வைத்து: 
எதையாகிலும்‌ காண்கிறாயா என்று கேட்டார்‌. அவன்‌ ஏறிட்டூப்‌ பார்த்து: நடக்கிற மனுஷரை 
மரங்களைப்போலக்‌ காண்கிறேன்‌ என்றான்‌. பின்பு அவர்‌ மறுபடியும்‌ ௮வன்‌ கண்களின்மேல்‌ 
கைகளை வைத்து, அவனை றிட்டூப்‌ பார்க்கும்படி செய்தார்‌ அப்பொழுது அவன்‌ 
சொஸ்தமடைந்து, யாவரையும்‌ தெளிவாய்க்‌ கண்டான்‌” (மாற்‌.8:22-25). இச்சம்பவத்தில்‌ 
இயேசுகிறிஸ்து உடனடியாக முழுமையான சுகத்தைக்‌ கொடுக்காமல்‌, இரண்டு கட்டங்களில்‌ 
சுகத்தைக்‌ கொடுக்கின்றார்‌. இதனால்தான்‌, அக்குருடன்‌ சுகம்பெற்றவுடன்‌ ஆரம்பத்தில்‌ 
தெளிவற்ற நிலையில்‌ மனிதரை மரங்களைப்போல பார்க்கிறவனாக இருந்தான்‌. ஆனால்‌, அதன்‌ 
பின்னர்‌ தெளிவாகப்‌ பார்க்கக்கூடியவனானான்‌. இதைப்போலவே, தற்காலத்திலும்‌ சில 
நேரங்களில்‌ தேவன்‌ வியாதியஸ்தரைப்‌ படிப்படியாக சுகப்படூத்துபவராக இருக்கின்றார்‌. மேலும்‌, 
சில சந்தர்ப்பங்களில்‌ தேவன்‌ தம்முடைய நேரம்‌ வரும்வரை காத்திருந்து சுகப்படூத்துபவராகவும்‌ 
இருக்கின்றார்‌. இதனால்தான்‌, பிறவியிலிருந்தே சப்பாணியாயிருந்த ஒருவன்‌ அன்றாடம்‌ 
ஆலயத்தின்‌ அலங்கார வாசலில்‌ பிச்சைக்கேட்டூக்‌ கொண்டிருந்தாலும்‌ (அப்‌.3:2), பல தடவைகள்‌ 
அவ்வாசலைக்‌ கடந்து சென்ற இயேசுகிறிஸ்து அவனை சுகப்படூத்தாமல்‌, பிற்காலத்தில்‌ 
தம்முடைய சீடர்கள்‌ மூலம்‌ அவனை சுகப்படூத்தினார்‌ (அப்‌.3:3-8). 





! யாத்திராகமம்‌ 15:26இல்‌, “நானே உன்‌ பரிகாரியாகிய கர்த்தர்‌” என்று தேவன்‌ தெரிவித்துள்ளார்‌. 


க்க M.S.Vasanthakumar, Tamil Bible Research Centre, London, 0044(0)7814252077.......... 1... 


தேவன்‌ உடனடியாகவும்‌, படிப்படியாகவும்‌, தம்முடைய நேரம்‌ வரும்வரை காத்திருந்து 
மாத்திரமல்ல, மருந்துகள்‌ மூலமாகவும சுகம்கொடுக்கிறவராக இருக்கின்றார்‌. இதனால்‌, தேவன்‌ 
நமக்கு சுகத்தைக்‌ கொடுப்பதும்‌ நாம்‌ மருந்துகள்‌ எடுப்பதும்‌ ஒன்றுக்கொன்று முரணான 
செயல்கள்‌ அல்ல. ஏனெனில்‌, சில நேரங்களில்‌ நேரடியாக நமக்கு சுகத்தைக்‌ கொடுக்கும்‌ 
தேவன்‌, பெரும்பாலான சந்தர்ப்பங்களில்‌ மருந்துகள்‌ மூலமாகவே நமக்கு சுகத்தைக்‌ 
கொடுக்கின்றார்‌. இதனால்தான்‌, மரிக்கும்‌ நிலையில்‌ இருந்த எசேக்கியாவுக்கு பதினைந்து 
வருஷங்களைக்‌ கூட்டிக்‌ கொடுத்த தேவன்‌, அவனுடைய சரீரத்திலிருந்த வியாதி: 
சுகமடைவதற்கு அக்காலத்தில்‌ மருந்தாக உபயோகிக்கப்பட்ட “அத்திப்பழ அடையை” 
உபயோகிக்கும்படி அறிவுறுத்தினார்‌ (2ராஜா.20:1-7).” அதாவது, எசேக்கியா சுகமடைவான்‌ 
என்னும்‌ தேவசெய்தியை அறிவித்த ஏசாயா, “அத்திப்பழத்து அடையைக்‌ கொண்டுவாருங்கள்‌ 
என்றான்‌. அதை அவர்கள்‌ கொண்டூவந்து, பிளவையின்மேல்‌ பற்றுப்போட்டபோது அவன்‌ 
பிழைத்தான்‌” (2ராஜா.20:7, ஏசா.38:21). ஏனெனில்‌, “அத்திப்பழ அடை” அக்காலத்தில்‌ ஒரு 
மருந்தாகவே இருந்தது.” உண்மையில்‌, இது மிகப்‌ பழங்கால மருந்தாகும்‌.” எனவே, தேவனே 
எசேக்கியாவுக்கு சுகத்தைக்‌ கொடுத்தபோதிலும்‌ (ரோஜா.20:5), அவர்‌ இதை மருந்தின்‌ மூலமே 
கொடுத்துள்ளார்‌ (2ராஜா.20:7). ஏனெனில்‌, தேவன்‌ மருந்துகளின்‌ மூலமும்‌ தம்மை 
விசுவாசிப்பவர்களுக்கு சுகம்‌ கொடுக்கிறவராய்‌ இருக்கின்றார்‌. மேலும்‌, வேதாகம காலத்தில்‌ 
அத்திப்பழ அடை மாத்திரமல்ல, கீலேயாத்‌ மலையில்‌ வளரும்‌ மரங்களிலிருந்து தயாரிக்கப்படும்‌ 
தைலமும்‌ மிகவும்‌ பிரபலமான மருந்தாக இருந்தது (எரே.8:22).” உண்மையில்‌, தேவன்‌ 
தாவரங்களை சிருஷ்டித்தபோது, அவற்றை உணவுக்காக மாத்திரமல்ல, மருந்துகள்‌ வாசனைத்‌ 
திரவியங்கள்‌ என்பவற்றைத்‌ தயாரிப்பதற்காகவும்‌ அலங்காரப்பொருளாக வைப்பதற்காகவும்‌ 
உருவாக்கியுள்ளார்‌.” இதனால்தான்‌, பெரும்பாலான தாவரங்கள்‌ உணவாக உட்கொள்ள 
முடியாத நிலையில்‌ உள்ளன. 


“பழைய ஏற்பாட்டில்‌ தேவனே மக்களை சுகப்படூத்துகிறவராக இருந்தாலும்‌, அவர்‌ அருளும்‌ 
சுகம்‌ மருந்துகளின்‌ உபயோகத்தையும்‌ உள்ளடக்கியதாயிருந்தது.”'” இதனால்தான்‌, 
எசேக்கியாவுக்கு சுகம்‌ கொடுப்பதற்கு அத்திப்பழ அடையை உபயோகிக்கும்படி அறிவுறுத்திய 
தேவன்‌, இருவருக்கு இடையில்‌ ஏற்படும்‌ சண்டையில்‌ ஒருவனுக்கு காயம்‌ ஏற்பட்டால்‌, 
காயப்பட்டவனுக்கு நஷ்ட ஈட்டையும்‌ காயத்தை மருத்துவர்‌ மூலம்‌ குணப்படுத்துவதற்கான 
செலவையும்‌ காயத்தை ஏற்படூத்தியவன்‌ கொடுக்கவேண்டும்‌ என்று கட்டளையிட்டூள்ளார்‌ (யாத்‌. 


2 ராஜாக்கள்‌ 20:7ல்‌ “பிளவை” என்று குறிப்பிடப்பட்டுள்ள வியாதி யாத்திராகமம்‌ 9:9-11ல்‌ “எரிபந்தமான 
கொப்புளங்கள்‌” என்றும்‌, லேவியராகமம்‌ 13:18-21ல்‌ “புண்‌” என்றும்‌, யோபு 2:7ல்‌ “கொடிய பருக்கள்‌” என்றும்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது (L.M.W.Beal, / & 2 Kings: Apollos Old Testament Commentary, ற. 481). 

3 ராஜாக்கள்‌ 20:1-7இல்‌, “அந்நாட்களில்‌ எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான்‌. அப்பொழுது 
ஆமோத்சின்‌ குமாரனாகிய ஏசாயா என்னும்‌ தீர்க்கதரிசி அவனிடத்தில்‌ வந்து, அவனை நோக்கி: நீர்‌ உமது 
வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தும்‌. நீர்‌ பிழைக்கமாட்டீர்‌, மரித்துப்போவீர்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌. 
அப்பொழுது எசேக்கியா தன்‌ முகத்தைச்‌ சுவர்ப்புறமாகத்‌ திருப்பிக்கொண்டு, கர்த்தரை நோக்கி: ஆ கர்த்தாவே, 
நான்‌ உமக்கு முன்பாக உண்மையும்‌ மன உத்தமமுமாப்‌ நடந்து, உமது பார்வைக்கு நலமானதைச்‌ செய்தேன்‌ 
என்பதை நினைத்தருளும்‌ என்று விண்ணப்பம்‌ பண்ணினான்‌. எசேக்கியா மிகவும்‌ அழுதான்‌.ஏசாயா பாதி 
முற்றத்தைவிட்டு ௮ப்புறம்‌ போகிறதற்கு முன்னே, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர்‌ 
சொன்னது: நீ திரும்பிப்போய்‌, என்‌ ஜனத்தின்‌ அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி: உன்‌ தகப்பனாகிய 
தாவீதின்‌ தேவனாயிருக்கிற கர்த்தர்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌: உன்‌ விண்ணப்பத்தைக்‌ கேட்டேன்‌, உன்‌ 
கண்ணீரைக்‌ கண்டேன்‌. இதோ, நான்‌ உன்னைக்‌ குணமாக்குவேன்‌. மூன்றாம்‌ நாளிலே நீ கர்த்தருடைய 
ஆலயத்துக்குப்‌ போவாய்‌. உன்‌ நாட்களோடே பதினைந்து வருஷங்களைக்‌ கூட்டுவேன்‌. உன்னையும்‌ இந்த 
நகரத்தையும்‌ அசீரியா ராஜாவின்‌ கைக்குத்‌ தப்புவித்து, என்நிமித்தமும்‌ என்‌ தாசனாகிய தாவீதின்நிமித்தமும்‌ 
இந்த நகரத்துக்கு ஆதரவாய்‌ இருப்பேன்‌ என்று சொல்‌ என்றார்‌. பின்பு ஏசாயா: அத்திப்பழத்து அடையைக்‌ 
கொண்டுவாருங்கள்‌ என்றான்‌. அதை அவர்கள்‌ கொண்டுவந்து, பிளவையின்மேல்‌ பற்றுப்போட்டபோது அவன்‌ 
பிழைத்தான்‌” என்று குறிப்பிடப்பட்டூள்ளது 

* G.A.Buttrick, ed., Interpreters Dictionary of the Bible, Volume. 3, pp. 331-334. 

3 Pliny, Natural History, 22.7. 

617 10%, 2Kings: Word Biblical Commentary Volume 13, ற. 292. 

7 R.D.Patterson, 1,2 Kings: The Expositor’s Bible Commentary Volume. 4, p. 273. 

$ F.B.Huey, Jeremiah: The New American Commentary, ற. 117; R.K.Harrison, Jeremiah: Tyndale Old Testament 
Commentary, p. 90; R.K.Harrison, Healing Herbs of the Bible, pp. 17-18; W.Walker, All the Plants of the Bible, p. 28. 

2 தேவன்‌ தாவரங்களை சிருஷ்டித்ததின்‌ நோக்கங்களை முழுமையாக அறிந்துகொள்வதற்கு எனது “சிருஷ்டிப்பின்‌ 
சரிதையும்‌ சத்தியங்களும்‌” என்னும்‌ நூலைப்‌ பார்க்கவும்‌. 

10 M.E.Marty & K.L.Vaux, ed., Health/Medicine and the Faith Traditions: An Inquiry into Religion and Medicine, p. 68 





க M.S.Vasanthakumar, Tamil Bible Research Centre, London, 0044(0)7814252077.......... 2... 


21:18-19).'' எனினும்‌, இக்கட்டளையில்‌, “அவனை நன்றாய்க்‌ குணமாக்குவிக்கக்கடவன்‌” என்னும்‌ 
சொற்பிரயோகம்‌, அவனை சுகப்படூத்துவதற்கு அவசியமான காரியங்களை செய்யும்படியான 
அறிவுறுத்தலாக, அதாவது, அவனுக்கு ஏற்படும்‌ மருத்துவ செலவைக்‌ கொடுக்கும்படியான 
கட்டளையாகவே உள்ளது.'” மேலும்‌, அக்காலத்தில்‌ காயங்களுக்கு மருந்துகள்‌ போட்டு 
சுகப்படூத்தும்‌ முறை இருந்ததினால்தான்‌, காயப்பட்டவனை நான்‌ சுகப்படுத்துவேன்‌ என்று 
தேவன்‌ கூறாமல்‌, காயத்தை ஏற்படூத்தியவனிடம்‌, “அவனைக்‌ குணப்படுத்தும்படி” 
கட்டளையிட்டூள்ளார்‌. மேலும்‌, தேவனே இவ்வாறு கூறுவதினால்‌, அவர்‌ அக்காலத்தில்‌ 
நடைமுறையில்‌ இருந்த மருத்துவ சிகிச்சைகளை அங்கீகரித்தவராகவே அதன்மூலம்‌ 
காயத்தைச்‌ சுகப்படுத்தும்படி அறிவுறுத்தியுள்ளார்‌.'* இதைப்போலவே, ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ 
மூலம்‌ இஸ்ரவேல்‌ மக்களோடு பேசும்போதும்‌, அவர்களுடைய காயம்‌ “சீழ்‌ பிதுக்கப்படாமலும்‌, 
கட்டப்படாமலும்‌, எண்ணெயினால்‌ ஆற்றப்படாமலும்‌ இருக்கிறது” என்று தெரிவித்துள்ளார்‌ 
(ஏசா.1:6). உண்மையில்‌, இது இஸ்ரவேலைப்பற்றிய விவரணமாய்‌ இருந்தாலும்‌, இதுவே 
அக்காலத்தில்‌ காயங்கள்‌ ஆற்றப்படும்‌ முறையாக இருந்தது. மேலும்‌, தேவன்‌ இதை 
எதிர்ப்பவராக அல்ல, இவ்விதமாகவே காயம்‌ ஆற்றப்படவேண்டும்‌ என்பதை அறிவுறுத்துபவராகப்‌ 
பேசியுள்ளார்‌.'' அதாவது, இஸ்ரவேல்‌ எவ்வித மருத்துவ சிகிச்சையும்‌ இல்லாமல்‌ கொடிய 
புண்களுடன்‌ இருப்பதாகத்‌ தேவன்‌ தெரிவித்துள்ளார்‌.” எனவே, நாம்‌ மருந்துகள்‌ 
உபயோகிப்பதற்கும்‌ மருத்துவ சிகிச்சைகள்‌ செய்வதற்கும்‌ தேவன்‌ எதிரானவர்‌ என்று 
கூறமுடியாது. 


தேவன்‌ மருந்துகள்‌ மூலமும்‌ சுகம்‌ கொடுக்கிறவராய்‌ இருப்பதினால்தான்‌, பழைய ஏற்பாட்டுத்‌ 
தீாக்கதரிசிகள்‌ வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும்போது அக்கால மருத்துவ சிகிச்சை 
முறைகளையும்‌ செய்துள்ளதை வேதாகமம்‌ அ௮றியத்தருகின்றது. உதாரணத்திற்கு, மரித்துப்‌ 
போன பிள்ளையை உயிர்ப்பித்த எலிசா, ஆரம்பத்தில்‌ தன்னிடத்தில்‌ இருக்கும்‌ தேவ 
வல்லமையை அடையாளப்படுத்தும்‌ விதத்தில்‌, தன்னுடைய கோலை அப்பிள்ளையின்மீது வைத்‌ 
தார்‌.” ஆனால்‌ இதில்‌ எவ்வித பலனும்‌ கிடைக்கவில்லை (2ராஜா.4:29-32).!" இதனால்‌ அவர்‌ 
“கர்த்தரை நோக்கி வேண்டுதல்‌ செய்து, கிட்டேபோய்‌, தன்‌ வாய்‌ பிள்ளையின்‌ வாயின்மேலும்‌, 
தன்‌ கண்கள்‌ அவன்‌ கண்களின்‌ மேலும்‌, தன்‌ உள்ளங்கைகள்‌ அவன்‌ உள்ளங்‌ கைகளின்‌ 
மேலும்‌ படும்படியாக அவன்மேல்‌ குப்புறப்‌ படூத்துக்‌ கொண்டான்‌. அப்பொழுது பிள்ளையின்‌ 
உடல்‌ அனல்கொண்டது. அவன்‌ எழுந்து, அறைவீட்டில்‌ இங்கும்‌ அங்கும்‌ உலாவி, திரும்பக்‌ 
கிட்டப்போய்‌ அவன்மேல்‌ குப்புறப்படூத்தான்‌. அப்பொழுது அந்தப்‌ பிள்ளை ஏழுதரம்‌ தும்மித்‌ 
தன்‌ கண்களைத்‌ திறந்தான்‌ (ரோஜா.4:32-35). இச்சம்பவத்தில்‌, மரித்துப்போன பிள்ளையின்மீது 
எலிசா படுத்துக்கொண்டு செய்தவைகள்‌, அக்காலத்தில்‌ இருதயம்‌ நின்றுபோனவர்களுக்கு 





!! யாத்திராகமம்‌ 21:18-19ல்‌ “மனிதர்‌ சண்டைபண்ணி, ஒருவன்‌ மற்றொருவனைக்‌ கல்லால்‌ எறிந்ததினாலாவது 
கையால்‌ அடித்ததினாலாவது அவன்‌ சாவாமல்‌ கட்டில்‌ கிடையாய்க்‌ கிடந்து, திரும்ப எழுந்திருந்து வெளியிலே 
தன்‌ ஊன்றுகோலைப்‌ பிடித்துக்கொண்டு நடமாடினால்‌, அடித்தவன்‌ ஆக்கினைக்கு நீங்கலாயிருப்‌ பான்‌. ஆனாலும்‌ 
அவனுக்கு வேலைமினக்கெட்ட நஷ்டத்தைக்‌ கொடுத்து, அவனை நன்றாய்க்‌ குணமாக்குவிக்கக்கடவன்‌” என்னும்‌ 
கட்டளை உள்ளது. 

2 W.MacDonald, Believer’s Bible Commentary, p 111; J.D.Hannah, Exodus: The Bible Knowledge Commentary — Old 
Testament, p. 141; J.H.Walton, V.H.Matthew & M.W.Chavalas, The IVP Bible Background Commentary — Old Testament, 
p. 99. 

3 M.L.Brown, Jsrael’s Divine Healer, ற்‌. 46. 

4 M.L.Brown, Israel’s Divine Healer, ற. 44. 

5 G.V.Smith, Isaiah 1-39: The New American Commentary, p. 104. 

6 D.J.Wiseman, / and 2 Kings: Tyndale Old Testament Commentary, p. 205. யாத்திராகமம்‌ 4:1-4, 17:5-6ல்‌ மோசேயும்‌ 
இவ்விதமாகக்‌ கோலை உபயோகித்தார்‌. 

7 ராஜாக்கள்‌ 4:29-32ல்‌, “அப்பொழுது அவன்‌ கேயாசியைப்‌ பார்த்து: நீ உன்‌ இடையைக்‌ கட்டிக்கொண்டு, என்‌ 
தடியை உன்‌ கையில்‌ பிடித்துக்‌ கொண்டு, வழியில்‌ ஒருவனைச்‌ சந்தித்தாலும்‌ ௮வனை வினவாமலும்‌, உன்னை 
ஒருவன்‌ வினவினாலும்‌ அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும்போய்‌, என்‌ தடியை அந்தப்‌ பிள்ளையின்‌ 
முகத்தின்மேல்‌ வை என்றான்‌. பிள்ளையின்‌ தாயோ: நான்‌ உம்மை விடூகிறதில்லை என்று கர்த்தரின்‌ 
ஜீவனையும்‌ உம்முடைய ஜீவனையும்‌ கொண்டு சொல்லுகிறேன்‌ என்றாள்‌. அப்பொழுது அவன்‌ எழுந்திருந்து 
அவள்‌ பின்னே போனான்‌. கேயாசி அவர்களுக்கு முன்னேபோய்‌, அந்தத்‌ தடியைப்‌ பிள்ளையின்‌ முகத்தின்மேல்‌ 
வைத்தான்‌. ஆனாலும்‌ சத்தமும்‌ இல்லை, உணர்ச்சியும்‌ இல்லை. ஆகையால்‌ அவன்‌ திரும்பி அவனுக்கு 
எதிர்கொண்டுவந்து: பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான்‌. எலிசா வீட்டிற்குள்‌ வந்தபோது, 
இதோ, அந்தப்‌ பிள்ளை ௮வன்‌ கட்டிலின்மேல்‌ செத்துக்கிடந்தான்‌” என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 





ல்ல M.S.Vasanthakumar, Tamil Bible Research Centre, London, 0044(0)7814252077.......... 3... 


அதை மறுபடியும்‌ இயங்க வைப்பதற்காகச்‌ செய்யும்‌ மருத்துவ சிகிச்சை முறையாகும்‌.” பிள்ளை 
உயிர்பெறுவதற்காக எலிசா ஜெபித்தபோதிலும்‌, அவர்‌ ஜெபத்தோடு அக்கால மருத்துவ 
சிகிச்சையையும்‌ செய்துள்ளார்‌. இதனால்தான்‌, “எலிசா அவன்மேல்‌ குப்புறப்‌ படுத்தான்‌. 
அப்பொழுது அந்தப்‌ பிள்ளை ஏழுதரம்‌ தும்மித்‌ தன்‌ கண்களைத்‌ திறந்தான்‌” என்று வேதாகமம்‌ 
கூறுகிறது. (ரோஜா.4:35). இதைப்போலவே எலியா தீர்க்கதரிசியும்‌ ஒரு பிள்ளையை உயிர்ப்‌ 
பித்தார்‌ (1ராஜா.17:17-24). எலியா பிள்ளையின்‌ உயிர்‌ அவனுக்குள்‌ திரும்பிவரும்படி ஜெபித்தது 
உண்மை என்றாலும்‌, அவர்‌ “அந்தப்‌ பிள்ளையின்மேல்‌ மூன்றுதரம்‌ குப்புறவிழுந்த” செயல்முறை 
அக்கால மருத்துவ சிகிச்சையாகவே உள்ளது. அப்போஸ்தலனாகிய பவுலும்‌ இத்தகைய 
சிகிச்சையின்‌ மூலம்‌ ஒருவனை குகப்படுத்தியுள்ளார்‌. இதனால்தான்‌, அவர்‌ “செத்தவன்மீது 
விழுந்து அவனை அணைத்துக்‌ கொண்டு, அவன்‌ உயிருடனிருப்பதாகத்‌ தெரிவித்தார்‌” (அப்‌.20:9- 
10).” எனவே, ஜெபமும்‌ மருத்துவ சிகிச்சையும்‌ இணைந்து செயல்படுவதும்‌ தேவன்‌ 
மனிதர்களைச்‌ சுகப்படூத்தும்‌ வழிமுறைகளில்‌ ஒன்றாக இருப்பதை வேதாகமத்தில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ள இச்சம்பவங்கள்‌ அறியத்தருகின்றன. 


புதிய ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌, “உங்களில்‌ ஒருவன்‌ வியாதிப்பட்டால்‌, அவன்‌ சபையின்‌ 
மூப்பர்களை வரவழைப்பானாக” என்று அறிவுறுத்தும்‌ வேதாகமம்‌, “அவர்கள்‌ கர்த்தருடைய 
நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய்‌ பூசி, அவனுக்காக ஜெபம்பண்ணக்கடவர்கள்‌” என்று 
கூறுகிறது (யாக்‌.5:14). இவ்வசனத்தில்‌ “எண்ணெய்‌ பூசும்‌ செயல்‌ முறை” மருத்துவ ரீதியான 
சிகிச்சையாகவே உள்ளது. ஏனெனில்‌, அக்காலத்தில்‌ உபயோகிக்கப்பட்ட ஒலிவ எண்ணெய்‌ 
பலதரப்பட்ட வியாதிகளுக்கான மருந்தாக இருந்தது. இதனால்தான்‌, நல்ல சமாரியனைப்பற்றிய 
உவமையில்‌, காயப்பட்டூுக்‌ கிடந்தவனுடைய காயங்களில்‌ எண்ணெய்‌ வார்க்கப்பட்டது 
(லூக்‌.10:34).” இதைப்போலவே, ஏசாயா 1:6இல்‌ “காயங்கள்‌ எண்ணெயினால்‌ ஆற்றப்படாமலும்‌ 
இருக்கிறது” என்னும்‌ குறிப்பும்‌, ௮க்காலத்தில்‌ எண்ணெயே காயங்களுக்கான மருந்தாக 
இருந்துள்ளதை  அறியத்தருகின்றது. மேலும்‌, ஏரோது என்னும்‌ அரசன்‌ வியாதியாய்‌ 
இருந்தபோது, அவனுக்கு சுகம்‌ கிடைப்பதற்காக அவனை எண்ணெயில்‌ குளிப்பாட்டியதாக 
யூதவரலாற்றாசிரியர்‌ ஜோசீப்பஸ்‌ குறிப்பிட்டுள்ளார்‌.”' அக்கால மருத்துவர்கள்‌, பல்‌ வலியிலிருந்து 
திமிர்வாதம்‌ வரை சகல வியாதிகளுக்கும்‌ எண்ணெயை சிறந்த மருந்தாகக்‌ கருதினார்கள்‌.” 
எனவே, எண்ணெய்பூசி ஜெபிக்கும்படியான கட்டளை மருந்துடனான ஜெபமாகவே உள்ளது.” 
சில ஆராய்ச்சியாளர்கள்‌ “எண்ணெய்‌ பூசுவதை” எண்ணெயினால்‌ அபிஷேகிக்கப்படூவதாகக்‌ 
கருதுகின்றனர்‌. ஆனால்‌, அபிஷேகிக்கப்படுவதற்கு வழக்கமாக உபயோகிக்கப்படும்‌ “கிரீயோ” 
(77௦) என்னும்‌ கிரேக்கச்‌ சொல்லை யாக்கோபு இவ்வசனத்தில்‌ உபயோகிக்கவில்லை. அவர்‌ 
குறிப்பிட்டுள்ள “அலெய்‌..போ” (௦) என்னும்‌ கிரேக்கச்‌ சொல்‌, தமிழ்‌ வேதாகமத்தில்‌ 
மொழிபெயர்க்கப்பட்டூுள்ள விதமாகப்‌ “பூசுதல்‌” என்னும்‌ ௮ர்த்தமுடையது. எனவே, எண்ணெயை 
மருந்தாகப்‌ பூசுவதைப்பற்றியே யாக்கோபு இவ்வசனத்தில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌.”” இதனால்‌, 
கிறிஸ்தவர்களாகிய நாம்‌ மருந்துகள்‌ உபயோகிப்பது தேவனால்‌ அங்கீகரிக்கப்பட்டூள்ள 
செயல்முறையாகவே உள்ளது. 


எண்ணெய்‌ பூசி ஜெபிக்கும்படியான கட்டளையைத்‌ தொடர்ந்து, “விசுவாசமுள்ள ஜெபம்‌ 
பிணியாளியை இரட்சிக்கும்‌” (யாக்‌.5:15) என்று குறிப்பிடப்பட்டுள்ளதினால்‌, மருந்தாகப்‌ பூசப்படும்‌ 
எண்ணெய்‌ அல்ல, விசுவாசமுள்ள ஜெபமே வியாதியஸ்தனைக்‌ குணப்படுத்தும்‌ என்றும்‌, 


18 N.Kiuchi, “Elijah’s Self-Offering: 1Kings 17:21" pp. 74-79; P.Safar, e.d., Advances in Cardiopulmonary Resuscitation, p. 
263-265; https://infouci.org/2012/12/08/history-of-the-cpr-part-one/ 

1? அப்போஸ்தலர்‌ 20:9-10ல்‌, “அப்பொழுது ஐத்திகு என்னும்‌ பேர்கொண்ட ஒரு வாலிபன்‌ ஜன்னலில்‌ 
உட்கார்ந்திருந்து, பவுல்‌ நெடுநேரம்‌ பிரசங்கம்‌ பண்ணிக்‌ கொண்டிருக்கையில்‌, மிகுந்த தூக்கமடைந்து, நித்திரை 
மயக்கத்தி னால்‌ சாய்ந்து, மூன்றாம்‌ மெத்தையிலிருந்து கீழே விழுந்து, மரித்தவனாய்‌ எடுக்கப்பட்டான்‌. உடனே 
பவுல்‌ இறங்கிப்போய்‌, அவன்மேல்‌ விழுந்து, அவனை அணைத்துக்கொண்டு: கலங்காதிருங்கள்‌, இவன்‌ உயிர்‌ 
இவனுக்குள்‌ இருக்கி றது என்றான்‌” என்று குறிப்பிடப்பட்டூள்ளது. 

20 J.R.Edwards, Luke: The Pillar New Testament Commentary, pp. 322-323. 

21 W.Whiston, tr., The Works of Josephus: Antiquities of Jews 17:172. ற. 462. 

22 D.J.Moo, James: Tyndale New Testament Commentary, p. 177; Pliny, Natural History, 23.39-40. 

23 J.Wilkinson, Health and Healing: Studies in the New Testament Principles and Practices, p. 153; J.Wilkinson, “Healing 
in the Epistle of James” pp. 326-345. 

2 D.W.Burdick, James: The Expositor’s Bible Commentary Volume 12, p. 204. 


ல்ல M.S.Vasanthakumar, Tamil Bible Research Centre, London, 0044(0)7814252077.......... 4... 


இதனால்‌ எண்ணெயின்‌ மருத்துவ உபயோகத்தைப்பற்றி இவ்வசனம்‌ எதுவும்‌ கூறவில்லை 
என்றும்‌ சிலர்‌ கருதுகின்றனர்‌.” இவ்வசனத்தின்படி, விசுவாசமுள்ள ஜெபமே வியாதியஸ்தருக்கு 
சுகத்தைக்‌ கொடுக்கிறது என்பது உண்மை என்றாலும்‌, இச்ஜெபம்‌ எண்ணெய்‌ பூசி 
ஏறெடுக்கப்படும்‌ ஜெபமாகவே உள்ளது. ஏனெனில்‌, நாம்‌ ஏற்கனவே பார்த்தபடி, எண்ணெய்‌ 
அக்காலத்தில்‌ மருந்தாக உபயோகிக்கப்பட்டதினால்‌, இது மருந்தையும்‌ உபயோகித்து 
விசுவாசத்துடன்‌ ஏநெடுக்கப்படூம்‌ ஜெபமாகவே உள்ளது. உண்மையில்‌, நமக்கு சுகம்‌ 
கொடுப்பது தேவனே. நாம்‌ மருந்துகளை உபயோகித்தாலும்‌, தேவனாலேயே நமக்கு சுகத்தைக்‌ 
கொடுக்கமுடியும்‌ என்னும்‌ விசுவாசம்‌ நமக்கிராவிட்டால்‌ நம்முடைய மருந்தும்‌ ஜெபமும்‌ 
பலனளிக்காது. ஏனெனில்‌, நாம்‌ உபயோகிக்கும்‌ மருந்துகள்‌ மூலம்‌ நமக்கு சுகத்தைக்‌ 
கொடுப்பது தேவனே. இதனால்தான்‌, மருந்துகள்‌ தயாரிக்கக்கூடிய பலதரப்பட்ட கனிப்‌ 
பொருட்களையும்‌ தாவரங்களையும்‌ தேவன்‌ சிருஷ்டித்துள்ளார்‌. 


வேதாகம காலத்தில்‌ திராட்சை ரசமும்‌ மருந்தாக உபயோகிக்கப்பட்டது. இதனால்தான்‌, நல்ல 
சமாரியன்‌ உவமையில்‌ எண்ணெயுடன்‌ சேர்த்து திராட்சை ரசமும்‌ கள்ளர்களினால்‌ 
தாக்கப்பட்டவனுடைய காயங்களுக்கு வார்க்கப்பட்டது (லூக்‌.10:34).”* ஏனெனில்‌, திராட்சை 
ரசத்துக்கு கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல்‌ இருப்பதினால்‌, காயங்கள்‌ ஏற்படும்போது அது 
புண்ணாக மாறாமல்‌ இருப்பதற்காக காயத்தைக்‌ கழுவுவதற்கு அக்காலத்தில்‌ திராட்சை ரசம்‌ 
உபயோகிக்கப்பட்டது.”” மேலும்‌, அக்காலத்தில்‌ தண்ணீரைச்‌ சுத்திகரிப்பதற்கும்‌ திராட்சை ரசமே 
உபயோகிக்கப்பட்டது. இதனால்தான்‌, சுத்தமற்ற தண்ணீரைக்‌ குடித்து அடிக்கடி வியாதிப்பட்ட 
தீமோத்தேயுவுக்குத்‌ “தண்ணீர்‌ மாத்திரம்‌ குடிக்காமல்‌ அதனோடு கொஞ்சம்‌ திராட்சைரசமும்‌ 
சோத்துக்‌ கொள்ளும்படி” பவுல்‌ அறிவுறுத்தியுள்ளார்‌ (1தீமோ.5:23). சில கிறிஸ்தவர்கள்‌ 
மதுபானத்திற்கு வேதாகமம்‌ அனுமதி கொடுத்துள்ளது என்னும்‌ தங்களது தவறான கருத்துக்கு 
ஆதாரமாகத்‌ தீமோத்தேயுவுக்குப்‌ பவுல்‌ கூறிய அறிவுறுத்தலை உபயோகிக்கின்ற போதிலும்‌, 
இது மதுவருந்துவதந்கான அனுமதி அல்ல.” ஏனெனில்‌, திராட்சை ரசத்தை முழுமையாகத்‌ 
தவிர்த்து வந்த தீமோத்தேயு, வழக்கமாகத்‌ தண்ணீர்‌ அருந்தும்போது அதற்கு சேர்க்கப்படும்‌ 
சிறிதளவு திராட்சை ரசத்தையும்‌ தவிர்த்து வந்ததினால்‌, அடிக்கடி வியாதிப்பட்டான்‌.” 
இதனால்தான்‌, “நீ இனிமேல்‌ தண்ணீர்‌ மாத்திரம்‌ குடியாமல்‌, உன்‌ வயிற்றிற்காகவும்‌, உனக்கு 
அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்க ளுக்காகவும்‌, கொஞ்சம்‌ திராட்சை ரசமும்‌ கூட்டிக்கொள்‌” என்று 
பவுல்‌ அறிவுறுத்தியுள்ளார்‌ (1தீமோ.5:23). தற்காலத்தில்‌ தண்ணீரைச்‌ சுத்திகரிப்பதற்கு குளோரின்‌ 
உபயோகிக்கப்படுவதுபோல, அக்காலத்தில்‌ திராட்சை ரசம்‌ உபயோகிக்கப்பட்டது. எனவே, 
திராட்சை ரசத்தைத்‌ தண்ணீரை சுத்திகரிக்கும்‌ மருந்தாக உபயோகிக்கும்படியே பவுல்‌ 
தீமோத்தேயுவுக்கு அறிவுறுத்தியதினால்‌, தற்காலத்திலும்‌ சரீரப்பிரகாரமான பலவீனங்களுக்கும்‌ 
வியாதிகளுக்கும்‌ நாம்‌ மருந்துகளை உபயோகிப்பதில்‌ எவ்வித தவறும்‌ இல்லை. இதனால்தான்‌, 
“ஜெபத்தின்‌ மூலம்‌ தீமோத்தேயுவின்‌ வியாதியை சுகப்படூத்தாமல்‌, மருந்தை உபயோகிக்கும்படி 
பவுல்‌ தீமோத்தேயுவுக்கு அறிவுறுத்தியுள்ளார்‌.”” 

















கிறிஸ்தவர்களாகிய நாம்‌ மருந்துகள்‌ எடுப்பதற்கும்‌, மருத்துவரின்‌ உதவியை நாடூவதற்கும்‌ 
வேதாகமம்‌ அனுமதி கொடுத்துள்ள போதிலும்‌, இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள்‌ 
பழைய ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ ஆசா என்னும்‌ அரசன்‌ வைத்தியரைத்‌ தேடியது தவறான 
செயலாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளதைச்‌ சுட்டிக்காட்டுவது வழக்கம்‌. ஏனெனில்‌, 2நாளாகமம்‌ 
16:12இல்‌, “ஆசா அரசாண்ட முப்பத்தொன்பதாம்‌ வருஷத்திலே தன்‌ கால்களில்‌ வியாதிகண்டுூ, 
அவன்‌ நோவு மிகவும்‌ உக்கிரமாயிருந்தது. அவன்‌ தன்‌ வியாதியிலும்‌ கர்த்தரை அல்ல 
பரிகாரிகளையே தேடினான்‌” என்று குறிப்பிடப்பட்டூள்ளது. ஆனால்‌, ஆசா மருத்துவரின்‌ 


25 D.J.Moo, James: The Pillar New Testament Commentary, pp. 238-242; G.M.Stulac, James: The IVP New Testament 
Commentary, p. 188. 

26 D.L.Bock, Luke: Baker Exegetical Commentary on New Testament, p. 1033. 

27 L.Morris, Luke: Tyndale New Testament Commentary, ற. 207; J.MacArthur, The MacArthur Bible Commentary, ற. 1299. 
28 W.MacDonald, Believer ’s Bible Commentary, ற. 2098. 

2 A.D.Litfin, 1Timothy: The Bible Knowledge Commentary — New Testament, p. 745. 

30 W.MacDonald, Believer ’s Bible Commentary, ற. 2098. 

31 K.Seybold, Sickness and Healing, p. 23; A.S.Lyons, Illustrated History p. 70. P.Prioreschi, History of Medicine Vol, I: 
Primitive and Ancient Medicine, p. 526. 


அப்ல M.S.Vasanthakumar, Tamil Bible Research Centre, London, 0044(0)7814252077.......... 5... 


உதவியை நாடியதை அல்ல, அவன்‌ தேவனைத்‌ தேடாதவனாக இருந்துள்ளதையே நாளாகம 
ஆசிரியர்‌ இவ்வசனத்தில்‌ குற்றமாகச்‌ சுட்டிக்காட்டியுள்ளார்‌. இதனால்தான்‌, “அவன்‌ தன்‌ 
வியாதியிலும்‌ கர்த்தரைத்‌ தேடாமல்‌ பரிகாரிகளையே தேடினான்‌” என்று நாளாகம ஆசிரியர்‌ 
கூறுகிறார்‌. அதாவது, “அவன்‌ வைத்தியரை மாத்திரம்‌ தேடியதே நாளாகமப்‌ புத்தக ஆசிரியரால்‌ 
தவறான செயலாகக்‌ குறிப்பிடப்பட்டூள்ளது.”””” மேலும்‌, “வியாதியிலும்‌” என்னும்‌ சொல்‌, அவன்‌ 
வியாதியாயிருந்தபோது மாத்திரமல்ல, அதற்கு முன்பும்‌ தேவனைத்‌ தேடாதவனாக 
இருந்துள்ளதை அறியத்தருகின்றது. உண்மையில்‌, ஆசா தன்னுடைய ஆட்சியின்‌ ஆரம்பத்தில்‌ 
தேவனைத்‌ தேடுகிறவனாகவே இருந்தான்‌ (நோளா.14:2-5).”” இதனால்தான்‌, எத்தியோப்பியருடன்‌ 
ஏற்பட்ட யுத்தத்தின்‌ போது, அவன்‌ தேவ உதவியை நாடி வெற்றிபெற்றான்‌ (நோளா.14:10-12).”” 
அதன்பின்பும்‌ முப்பத்தைந்து வருஷங்கள்‌ அவன்‌ தேவனுடைய வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து 
நடந்தான்‌ (நோளா.15:8-9).” ஆனால்‌, 36ஆம்‌ வருஷத்தில்‌, இஸ்ரவேலின்‌ அரசன்‌ பாஷா 
யூதேயாவைத்‌ தாக்க வந்தபோது, ஆசா தேவனைத்‌ தேடாமல்‌ சீரியா அரசனின்‌ உதவியை 
நாடினான்‌ (நோளா.16:1-4).*” ஆசாவின்‌ இச்செயலைத்‌ தேவனுடைய தீர்க்கதரிசி கண்டித்தபோது, 
ஆசா அவனுடைய வார்த்தைகளுக்கு செவிகொடுக்காமல்‌ அவனை சிறையில்‌ அடைத்தான்‌ 
(2நாளா.16:7-10)..” இதனால்‌, ஆசாவின்‌ இத்தகைய செயல்களுக்கான தேவதண்டனையின்‌ 
எச்சரிப்பாகவே அவனுக்கு வியாதி ஏற்பட்டது என்னும்‌ அர்த்தத்திலேயே நாளாகம ஆசிரியர்‌ 


22 J.B.Payne, 1,2 Chronicles: Expositor’s Bible Commentary Volume 4, p. 491; 7]. Myers, 2Chronicles: Anchor Bible 
Commentary, pp. 14-16; E.H.Merrill, 1,2 Chronicles: Bible Study Commentary, p. 121. 

33 நாளாகமம்‌ 14:2-5இல்‌, “ஆசா தன்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ பார்வைக்கு நன்மையும்‌ செம்மையுமானதைச்‌ 
செய்தான்‌. அந்நிய தேவர்களின்‌ பலிபீடங்களையும்‌ மேடைகளையும்‌ அகற்றி, சிலைகளை உடைத்து, விக்கிரகத்‌ 
தோப்புகளை வெட்டி, தங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தரைத்‌ தேடவும்‌, நியாயப்பிரமாணத்தின்படியும்‌ 
கற்பனையின்படியும்‌ செய்யவும்‌ யூதாவுக்குக்‌ கற்பித்து, யூதாவுடைய எல்லாப்‌ பட்டணங்களிலுமிருந்து 
மேடைகளையும்‌ விக்கிரகங்களையும்‌ அகற்றினான்‌. அவனுக்கு முன்பாக ராஜ்யம்‌ அமரிக்கையாய்‌ இருந்தது” 
என்றுள்ளது. 

34 நாளாகமம்‌ 14:10-12இல்‌, “அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராகப்‌ புறப்பட்டான்‌. மரேசாவுக்கு அடுத்த 
செப்பத்தா என்னும்‌ பள்ளத்தாக்கில்‌ யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள்‌. ஆசா தன்‌ தேவனாகிய கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிட்டு: கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும்‌ பலனற்றவனுக்காகிலும்‌ உதவி செய்கிறது உமக்கு 
லேசான காரியம்‌. எங்கள்‌ தேவனாகிய கர்த்தாவே, எங்‌ களுக்குத்‌ துணை நில்லும்‌. உம்மைச்‌ சார்ந்து 
உம்முடைய நாமத்தில்‌ ஏராளமான இந்தக்‌ கூட்டத்திற்கு எதிராக வந்தோம்‌. கர்த்தாவே, நீர்‌ எங்கள்‌ தேவன்‌. 
மனுஷன்‌ உம்மை மேற்கொள்ளவிடாதேயும்‌ என்றான்‌. அப்பொழுது கர்த்தர்‌ அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும்‌ 
யூதாவுக்கும்‌ முன்பாக முறிய அடித்ததினால்‌ எத்தியோப்பியர்‌ ஓடிப்போனார்கள்‌” என்று குறிப்பிடப்பட்டூள்ளது 

35 நாளாகமம்‌ 15:8-9இல்‌, ஆசா இந்த வார்த்தைகளையும்‌ தீரக்கதரிசியாகிய ஓதேதின்‌ தீர்க்கதரிசனத்தையும்‌ 
கேட்டபோது, அவன்‌ திடன்கொண்டு, அருவருப்புகளை யூதா பென்யமீன்‌ தேசம்‌ அனைத்திலும்‌, எப்பிராயீமின்‌ 
மலைத்தேசத்தில்‌ தான்‌ பிடித்த பட்டணங்களிலுமிருந்து அகற்றி, கர்த்தருடைய மண்டபத்தின்‌ முன்னிருக்கிற 
கர்த்தருடைய பலிபீடத்தைப்‌ புதுப்பித்து, அவன்‌ யூதா பென்யமீன்‌ ஜனங்களையும்‌, அவர்களோடேகூட 
எப்பிராயீமிலும்‌ மனாசேயிலும்‌ சிமியோனிலும்‌ இருந்து வந்து அவர்களோடூ சஞ்சரித்தவர்களையும்‌ கூட்டினான்‌. 
அவனுடைய தேவனாகிய கர்த்தர்‌ அவனோடிருக்கிறதைக்‌ கண்டு, இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள்‌ 
அவன்பட்சத்தில்‌ சேர்ந்தார்கள்‌” என்றுள்ளது. 

36 நாளாகமம்‌ 16:1-4இல்‌, “ஆசா அரசாண்ட முப்பத்தாறாம்‌ வருஷத்திலே, இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய பாஷா 
யூதாவுக்கு விரோதமாய்‌ வந்து, ஒருவரும்‌ யூதாவின்‌ ராஜாவாகிய ஆசாவினிடத்தில்‌ போக்கும்‌ 
வரத்துமாயிராதபடிக்கு ராமாவைக்‌ கட்டினான்‌. அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும்‌ ராஜாவின்‌ 
அரமனையிலுமுள்ள பொக்கிஷங்களிலுள்ள வெள்ளியும்‌ பொன்னும்‌ எடூத்து, தமஸ்குவில்‌ வாசம்பண்ணுகிற 
பென்னாதாத்‌ என்னும்‌ சீரியாவின்‌ ராஜாவினிடத்துக்கு அனுப்பி: எனக்கும்‌ உமக்கும்‌, என்‌ தகப்பனுக்கும்‌ உம்மு 
டைய தகப்பனுக்கும்‌ உடன்படிக்கை உண்டே. இதோ, வெள்ளியும்‌ பொன்னும்‌ உமக்கு அனுப்பினேன்‌. 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய பாஷா என்னைவிட்டு விலகிப்போகும்படிக்கு நீர்‌ வந்து, அவனோடூ செய்த 
உடன்படிக்கையைத்‌ தள்ளிப்போடும்‌ என்று சொல்லி அனுப்பினான்‌. பென்னாதாத்‌ ராஜாவாகிய ஆசாவுக்குச்‌ 
செவிகொடுத்து, தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின்‌ பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான்‌. 
அவர்கள்‌ ஈயோனையும்‌, தாணையும்‌, ஆபேல்மாயீமையும்‌, நப்தலி பட்டணங்களின்‌ எல்லாப்‌ பண்டகசாலைகளை 
யும்‌ முறிய அடித்தார்கள்‌” என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 

37 நாளாகமம்‌ 16:7-10இல்‌, “அக்காலத்திலே ஞானதிருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின்‌ ராஜாவாகிய 
ஆசாவினிடத்தில்‌ வந்து, அவனை நோக்கி: நீர்‌ உம்முடைய தேவனாகிய கர்த்தரைச்‌ சார்ந்துகொள்ளாமல்‌, 
சீரியாவின்‌ ராஜாவைச்‌ சார்ந்துகொண்டபடியினால்‌, சீரியா ராஜாவின்‌ இராணுவம்‌ உமது கைக்குத்‌ 
தப்பிப்போயிற்று. மிகவும்‌ ஏராளமான இரதங்களும்‌ குதிரைவீரருமுள்ள எத்தியோப்பியரும்‌ லூபியரும்‌ மகா 
சேனையாயிருந்தார்கள்‌ ௮ல்லவா? நீர்‌ கர்த்தரைச்‌ சார்ந்துகொண்டபோதோவெனில்‌, அவர்களை உமது கையில்‌ 
ஒப்புக்கொடுத்‌ தாரே. தம்மைப்பற்றி உத்தம இருதயத்தோடிருக்கிறவர்களுக்குத்‌ தம்முடைய வல்லமையை 
விளங்கப்பண்ணும்படி, கர்த்தருடைய கண்கள்‌ பூமியெங்கும்‌ உலாவிக்‌ கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தில்‌ 
மதியில்லாதவராயிருந்தீர்‌. ஆகையால்‌ இதுமுதற்கொண்டுூ உமக்கு யுத்தங்கள்‌ நேரிடும்‌ என்றான்‌. அதினிமித்தம்‌ 
ஆசா ஞானதிருஷ்டிக்காரன்மேல்‌ சினந்து கடுங்கோபங்கொண்டு அவனைக்‌ காவலறையில்‌ வைத்தான்‌. 
இதல்லாமலும்‌ அக்காலத்தில்‌ ஜனங்களுக்‌ குள்‌ சிலரைக்‌ கொடூரமாய்‌ நடப்பித்தான்‌” என்று 
குறிப்பிடப்பட்டூள்ளது. 











டட. M.S.Vasanthakumar, Tamil Bible Research Centre, London, 0044(0)7814252077.......... 6... 


அவனுடைய வியாதியைப்பற்றி குறிப்பிட்டூள்ளார்‌. இதனால்தான்‌ “அவன்‌ தன்‌ வியாதியிலும்‌ 
கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான்‌” என்று நாளாகம ஆசிரியர்‌ குறிப்பிட்டூள்ளார்‌. 


உண்மையில்‌, நாளாகமப்‌ புத்தகம்‌ எழுதப்பட்ட காலத்தில்‌ யூதர்கள்‌ மருந்துகள்‌ 
உபயோகிப்பதையும்‌ மருத்துவரின்‌ உதவியை நாடூவதையும்‌ தவறான செயல்களாகக்‌ 
கருதவில்லை. ஏனெனில்‌, மருத்துவர்களும்‌ மருந்துகளும்‌ தேவனுடைய ஈவாகவே மனிதருக்கு 
அருளப்பட்டூுள்ளன என்பதே அக்கால யூதர்களின்‌ நம்பிக்கையாக இருந்தது.” புதிய ஏற்பாட்டுக்‌ 
காலத்தில்‌ கிறிஸ்தவர்கள்‌ இயேசுகிறிஸ்துவைத்‌ தங்களுக்கு சுகம்‌ கொடுக்கும்‌ வைத்தியராகக்‌ 
கருதினாலும்‌, மருத்துவர்களையும்‌ கனப்படூத்துகிறவர்களாகவே இருந்தனர்‌.” இதனால்தான்‌, 
லூக்காவைப்‌ பவுல்‌ “பிரியமான வைத்தியன்‌” என்று குறிப்பிட்டுள்ளார்‌ (கொலோ.4:14). ஏனெனில்‌, 
“பிணியாளிக்கு வைத்தியர்‌ தேவை” (மத்‌.9:12) என்று இயேசுகிறிஸ்துவே தெரிவித்துள்ளார்‌. 
மேலும்‌, மனிதனுக்கு சரீர சுகத்தைக்‌ கொடுப்பது தேவனே என்பதை உறுதியாக நம்பிய 
ஆதிசபையினர்‌ மருந்துகள்‌ உபயோகிப்பதற்கு எவ்வித தடையையும்‌ விதித்திருக்கவில்லை.”' 
இதனால்தான்‌, ரோம அரசாங்கத்தின்‌ மூலமான உபத்திரவங்கள்‌ கி.பி.4 ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
நிறுத்தப்பட்டவுடன்‌ வைத்தியசாலைகளை ஆரம்பிக்கும்‌ பணிகளில்‌ கிறிஸ்தவ சபை ஈடுபட்டது.” 
எனவே, தேவன்‌ சுகம்‌ கொடுப்பார்‌ என்னும்‌ நம்பிக்கையுடன்‌ மருந்துகள்‌ எடுப்பதில்‌ எவ்வித 
தவறும்‌ இல்லை. ஏனெனில்‌, தேவன்‌ மருந்துகள்‌ மூலமும்‌ சுகம்‌ கொடூக்கிறவராக இருப்பதினால்‌, 
அவரை விசுவாசித்தவர்களாக மருந்துகளை உபயோகிக்கும்போது, அவர்‌ மருந்துகள்‌ மூலம்‌ 
நமக்கு சுகத்தைக்‌ கொடூக்கிறவராக இருக்கின்றார்‌. எனவே, மருந்துகள்‌ எடுப்பது 
அவிசுவாசத்தின்‌ அடையாளம்‌ அல்ல. 


தேவன்‌ மருந்துகள்‌ மூலமும்‌ நமக்கு சுகம்‌ கொடுப்பவராக இருப்பதினால்‌, நோய்கள்‌ 
வராமலிருப்பதற்குத்‌ தடுப்பூசிகள்‌ போடுவதும்‌ எவ்விதத்திலும்‌ ஒரு தவறான செயல்‌ அல்ல. 
ஏனெனில்‌, நோய்கள்‌ பரவுவதைத்‌ தடைசெய்யும்‌ விதத்தில்‌ பல கட்டளைகளையும்‌ தேவன்‌ 
வேதாகமத்தில்‌ கொடுத்துள்ளார்‌. உண்மையில்‌, பழைய ஏற்பாட்டிலுள்ள உணவுச்‌ சட்டமும்‌ 
(லேவி.11, உபா.14), லேவியராகமத்திலுள்ள சுத்திகரிப்பு முறைகளும்‌, மருத்துவத்துறை 
அதிகமாக வளர்ச்சியடையாத காலத்தில்‌ நோய்கள்‌ பரவுவதைத்‌ தடூப்பதற்காகத்‌ தேவன்‌ 
கொடுத்த அறிவுறுத்தல்களாகவே உள்ளன (லேவி.11-16). இதனால்தான்‌, பழைய ஏற்பாட்டில்‌ 
புசிக்கக்‌ கூடாதவை என்று தேவனால்‌ அறிவிக்கப்பட்டூள்ள மிருகங்கள்‌ பறவைகள்‌ மீனி 
னங்களின்‌ மாம்சத்தில்‌ மனிதருக்கு நோய்களை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள்‌ அதிகமாக 
இருப்பதைத்‌ தற்காலத்தில்‌ மருத்துவர்கள்‌ கண்டூபிடித்துள்ளனர்‌.”” ஏனெனில்‌, எகிப்தியருக்கு 
வந்த எந்தவொரு வியாதியும்‌ இஸ்ரவேல்‌ மக்களுக்கு வராது என்று வாக்களித்த தேவன்‌ (யாத்‌. 
15:26), அவர்கள்‌ ஆரோக்கியமாக இருப்பதற்காக அதிக நோய்க்‌ கிருமிகள்‌ உள்ள மிருகங்கள்‌ 
பறவைகள்‌ மீனினங்களைப்‌ புசிப்பதற்குத்‌ தடைவிதித்திருந்தார்‌.”” எனினும்‌, புதிய ஏற்பாட்டுக்‌ 
காலத்தில்‌ இத்தடை நீக்கப்பட்டதினால்‌ (மாற்‌.7:19, 1தீமோ.4:3-4, அப்‌.10:9-17),* பழைய ஏற்பாட்டு 
உணவுச்‌ சட்டம்‌ நோய்த்‌ தடுப்புக்கானதல்ல என்று சிலர்‌ கருதுகின்றனர்‌.” ஆனால்‌, புதிய 
ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ மருத்துவத்‌ துறையின்‌ வளர்ச்சியும்‌, சமையல்‌ முறைகளின்‌ 


3 A.E.Hill, 1&2Chronicles: The NIV Application Commentary, ற. 4; A.E.Hill, 7&20/எம்ப/22: The NIV Application 
Commentary, p. 476; J.A.Thompson, 1,2 Chronicles: The New American Commentary, p. 276. 

35 The Wisdom of Jesus Ben Sirach, 38:1-15. 

40 A.Verhey, Reading the Bible in the Strange World of Medicine, pp. 6-7. 

1 A.Verhey, Reading the Bible in the Strange World of Medicine, p. 5. 

2 R.L.Numbers & D.W.Amundsen, Caring and Curing: Health and Medicine in the Western Religious Tradition, p. 49. 

? D.1L.Macht, “An Experimental Pharmacological Appreciation of Leviticus 11 and Deuteronomy 14” pp. 444-450. 

4 W.F.Albright, Yahweh and the God’s of Canaan, pp. 177-178, R.L.Harris, Leviticus: The Expositor ’s Bible Commentary 
Volume 2, ற. 569; R.K.Harrison, Leviticus: Tyndale Old Testament Commentary, pp. 124-126. 

4 மாற்கு 7:19ல்‌, “இப்படி சொல்லி சகல உணவும்‌ சுத்தமென்று தீர்த்தார்‌” என்னும்‌ வாக்கியம்‌ நம்முடைய தமிழ்‌ 
வேதாகமத்தில்‌ இடம்பெறவில்லை. ஆனால்‌, புதிய மொழிபெயர்ப்புகளில்‌ இவ்வாக்கியம்‌ உள்ளது. இதனால்தான்‌, 
1தீமோத்தேயு 4:4-5இல்‌ “தேவன்‌ படைத்ததெல்லாம்‌ நல்லதாயிருக்கிறது. ஸ்தோத்திரத்தோடே 
ஏற்றுக்கொள்ளப்படுமாகில்‌ ஒன்றும்‌ தள்ளப்படத்தக்கதல்ல” என்று பவுல்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. மேலும்‌, 
அப்போஸ்தலர்‌ 10:9-17இல்‌ பேதுரு வுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தில்‌ சகல உயிரினங்களும்‌ புசிப்பதற்கு 
அனுமதிக்கப்பட்டூள்ளது. 

46 M.F.Rooker, Leviticus: The New American Commentary, p. 172. 


4 
4 
4 
4 





க M.S.Vasanthakumar, Tamil Bible Research Centre, London, 0044(0)7814252077.......... 7... 


முன்னேற்றமும்‌ மிருகங்கள்‌ பறவைகளின்‌ இறைச்சியிலுள்ள நோய்க்‌ கிருமிகளை அதிகளவில்‌ 
அழிக்கக்‌ கூடியதாயிருந்தது.”' மேலும்‌, புதிய ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ யூதர்கள்‌ உணவுச்‌ 
சட்டத்தைத்‌ தங்களுடைய இனத்தின்‌ மேன்மையைக்‌ குறிக்கும்‌ அடையாளமாக்கி, இச்சட்டத்‌ 
தைக்‌ கைக்கொள்ளாத புறஜாதி மக்களை அசுத்தமானவர்களாகவும்‌ தீண்டத்தகாதவர்களாகவும்‌ 
கருதியதினால்‌ புதிய ஏற்பாட்டில்‌ உணவுச்சட்டம்‌ முழுமையாக நீக்கப்பட்டது உண்மை 
என்றாலும்‌, ஆரம்பத்தில்‌ தேவன்‌ இச்சட்டத்தைக்‌ கொடுக்கும்‌ போது மக்களின்‌ சரீர 
ஆரோக்கியத்தைக்‌ கருத்திற்கொண்டவராகவே, எவைகளைப்‌ புசிக்கலாம்‌ எவைகளைப்‌ 
புசிக்கக்கூடாது என்பதை அறிவித்திருந்தார்‌. 


பழைய ஏற்பாட்டின்‌ உணவுச்‌ சட்டம்‌ மாத்திரமல்ல, லேவியராகமத்தில்‌ உள்ள சுத்திகரிப்பு 
சம்பந்தமான கட்டளைகள்‌ அனைத்தும்‌, மனிதனுடைய சரீர ஆரோக்கியத்தை கருத்திற்கொண்டு 
கொடுக்கப்பட்ட சுகாதாரக்‌ கட்டளைகளாகவே உள்ளன. இதனால்தான்‌, பிள்ளைப்பேற்றின்‌ 
பின்பான தாயின்‌ சுத்திகரிப்பு முறைகளும்‌ (லேவி.12), சரீரத்தில்‌ ஏற்படும்‌ வியாதிகளின்‌ போது, 
குறிப்பாக குஷ்டரோகம்‌ போன்ற தோல்வியாதிகள்‌ ஏற்பட்டால்‌ மனிதர்‌ நடந்துகொள்ள வேண்டிய 
முறைகளும்‌ (லேவி.13:1-46),” ஆடைகளிலும்‌ வீடுகளிலும்‌ பூஞ்சனங்கள்‌ ஏற்படும்போது செய்ய 
வேண்டியவைகளைப்பற்றிய விளக்கங்களும்‌ (லேவி.13:47-59, 14:33-53),* மனித சரீரத்திலிருந்து 
வெளியேறுபவைகளைக்‌ கழுவிச்‌ சுத்திகரிக்கும்‌ முறைகளும்‌ (லேவி.15) லேவியராகமப்‌ 
புத்தகத்தில்‌ விரிவாக விளக்கப்பட்டுள்ளன (லேவி.12-15). தற்காலத்தில்‌ மருத்துவத்துறை 
வளர்ச்சியடைந்திருப்பதினால்‌, இத்தகைய சுத்திகரிப்புகளை நாம்‌ வித்தியாசமான முறைகளில்‌ 
செய்கின்றோம்‌. எனவே, வியாதிகள்‌ வருவதைத்‌ தடூக்கும்‌ வழிமுறைகளைக்‌ கையாள்வது 
தேவன்‌ நமக்குக்‌ கற்றுக்கொடுத்துள்ள சுகாதாரப்‌ பாடங்களாய்‌ இருப்பதினால்‌, தற்காலத்தில்‌ 
கிறிஸ்தவர்களாகிய நாம்‌ நோய்கள்‌ ஏற்படுவதைத்‌ தடூப்பதற்காகத்‌ தடுப்பூசிகள்‌ போடுவது 
எவ்விதத்திலும்‌ தவறான ஒரு செயல்‌ அல்ல. மேலும்‌, மருந்துகள்‌ எடூத்தாலும்‌, தேவனே நமக்கு 
சுகம்‌ கொடுப்பவராக இருப்பதினால்‌, அவரை  விசுவாசித்தவர்களாக மருந்துகளை 
உபயோகிப்பது அவிசுவாசத்தின்‌ அடையாளம்‌ அல்ல. 


கொரோனா கிருமிகளும்‌ கொல்லப்பட்ட கிறிஸ்தவர்களும்‌ 


கொரோனா கடைசிக்கால அடையானமா? 
ப வன்ன கணட 


தேவன்‌ தீமைக்குக்‌ காரணரா? 


இந்தியாவில்‌ சகோதரன்‌ ராஜ்கமல்‌ 9942193496 





“ பழைய ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ மனிதர்‌ பொதுவாக மாம்சத்தை நெருப்பில்‌ சுட்டு அல்லது அவித்தே 
சாப்பிட்டனர்‌ (].A.Thompson, Handbook of Life in Bible Times, ற. 158; R.Gower, Manners and Customs of Bible Times, p. 
52). நம்‌ தமிழ்‌ வேதாகமத்தில்‌ உபாகமம்‌ 16:7, 1சாமுவேல்‌ 2:15 போன்ற வசனங்களில்‌ “பொரித்த இறைச்சி” 
என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும்‌ மூலமொழியின்படி இது “நெருப்பில்‌ சுட்ட இறைச்சி” ஆகும்‌. 1சாமுவேல்‌ 
2:15இன்படி அக்காலத்தில்‌ மக்கள்‌ இறைச்சியை நெருப்பில்‌ சுட்டு அல்லது அவித்தே சாப்பிட்டூள்ளனர்‌ 
(F.H.Wight, Manners & Customs of Bible Lands, p. 51). 

48 இவ்வசனங்களில்‌ குஷ்டம்‌ என்று தமிழில்‌ குறிப்பிடப்பட்டூுள்ள சொல்‌ கி.மு.2ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
மொழிபெயர்க்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின்‌ கிரேக்க மொழிபெயர்ப்பிலும்‌, பழைய ஆங்கில வேதாகமங்களிலும்‌ 
குஷ்டம்‌ என்று உள்ளது. ஆனால்‌, மூலமொழியில்‌ உபயோகிக்கப்பட்டூள்ள 5எாஎஎ1 என்னும்‌ எபிரெயச்‌ சொல்‌ 
தற்காலத்தில்‌ குஷ்டம்‌ என்று அழைக்கப்படும்‌ நோயை அல்ல, சரீரத்தில்‌ ஏற்படும்‌ பல்வேறுவிதமான 
தோல்வியாதிகளையும்‌ புண்க ளையும்‌ கொப்புளங்களையும்‌ வெடிப்புகளையும்‌ குறிப்பிடும்‌ சொல்லாகும்‌. எனவே, 
இது குஷ்டரோகத்தை மாத்திரமல்ல, இன்னுமொருவருக்குத்‌ தொற்றக்‌ கூடிய சகலவிதமான 
தோல்வியாதிகளையும்‌ குறிக்கின்றது (J.F.A.Sawyer, “A Note on the Etymology of Saraat” pp. 242-243; 
K.P.C.A.Gramberg, “Leprosy and the Bible” pp. 22). 

* வடைகளிலும்‌ வீடுகளிலும்‌ ஏற்படும்‌ பூஞ்சனங்களும்‌ குஷ்டம்‌ என்றே பழைய வேதாகம மொழிபெயர்ப்புகளில்‌ 
குறிப்பிடப்பட்டூுள்ளன. 

50 இவ்வதிகாரத்தில்‌ பிரமியம்‌ என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள சொல்‌ மூலமொழியில்‌ சரீரத்திலிருந்து 
வெளியேறும்‌ கசிவுகளைக்‌ குறிக்கின்றது. 


க M.S.Vasanthakumar, Tamil Bible Research Centre, London, 0044(0)7814252077.......... 8... 


ல்ல M.S.Vasanthakumar, Tamil Bible Research Centre, London, 0044(0)7814252077.......... 


